( C ) 


தமிழ்நாடு அரசு 

2018 


[ Regd . No . TN/ CCN / 467/ 2012 - 14 . 
[ R . Dis . No. 197 /2009. 
[விலை : 0 . 80 காசு 


தாது 


FFFFE 


SSES 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


D 


வாய்மை 


மயே வெல் 


வல்லும் 


எண் 51] 


சென்னை , புதன்கிழமை, டிசம்பர் 19, 2018 
மார்கழி 4, விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049 


பகுதி III - பிரிவு 1( a ) இன் இணைப்பு 

அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை) எண் 158 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( H2) த் துறை , 8 நவம்பர் 2018 .) 
1961 ஆம் ஆண்டு பேறுக்காலச் சலுகைச் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 53/ 1961) 28 - ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 1967 - ஆம் ஆண்டு பேறுக்காலச் சலுகை விதிகளில் பின்வரும் திருத்தத்தை 
இதனால் செய்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 28 - ஆம் பிரிவின் ( 1) உட்பிரிவில் கோரியுள்ளவாறு , எற்கெனவே 
வெளியிடப்பட்டுள்ளது . 


திருத்தம் 
மேற்சொன்ன விதிகளில் , 16 - ஆம் விதியில் துணை விதி (1) - இன் வரம்பு நிபந்தனைக்குப் பின்னர் , பின்வரும் வரம்பு நிபந்தனை 
சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் , அதாவது : 


" மேலும் , பின்வருமாறு இருப்பின் , வேலை அளிப்பவர் படிவம் K - இல் ஆண்டு கணக்கு விவர அறிக்கையை அனுப்பத் 
தேவையில்லை . அவையாவன: 


( a ) தமிழ்நாடு 1959 - ஆம் ஆண்டு உணவக நிறுவனங்கள் விதிகளின் 42 - ஆம் விதியில் கோரியுள்ளவாறாக , படிவம் XIII - இல் 
ஒருங்கிணைந்த ஆண்டு கணக்கு விவர அறிக்கை ஒன்று அளிக்கப்படுகிறது ; அல்லது 

(b ) தமிழ்நாடு 1968 - ஆம் ஆண்டு பீடி மற்றும் சுருட்டுத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பு நிலைமைகள் ) விதிகளின் 35 - ஆம் 
விதியின் ( ii ) துணை விதியில் கோரியுள்ளவாறாக , படிவம் எண் XIII - இல் ஒருங்கிணைந்த ஆண்டு கணக்கு விவர அறிக்கை 
ஒன்று அளிக்கப்படுகிறது ; அல்லது 

(c ) தமிழ்நாடு 1955 - ஆம் ஆண்டு மலைத்தோட்டத் தொழிலாளர்கள் விதிகளின் 83 - ஆம் விதியின் துணை விதி (1)- இல் 
கோரியுள்ளவாறாக , படிவம் எண் . 28 - இல் ஒருங்கிணைந்த ஆண்டு கணக்கு விவர அறிக்கை ஒன்று அளிக்கப்படுகிறது ; அல்லது 

(d ) தமிழ்நாடு 1965 - ஆம் ஆண்டு மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் விதிகளின் 43 - ஆம் விதியில் கோரியுள்ளவாறாக , 
படிவம் எண் XIX - இல் ஒருங்கிணைந்த ஆண்டு கணக்கு விவர அறிக்கை ஒன்று அளிக்கப்படுகிறது ." 


சுனில் பாலிவால் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


III- 1a -(51) ( T Sup ) - 1 ) 


